தமிழ்நாடு அரசு 

2013 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 9.60 காசு . 


) 


நாடு 


8 


உட்பப்ட் 

" 


GI 


தடாகம் Sal 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


யே வெல் 


எண் 5 ] 


சென்னை, புதன்கிழமை, பிப்ரவரி 6 , 2013 
தை 24 , நந்தன , திருவள்ளுவர் ஆண்டு - 2044 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு 

நவம்பர் திங்கள் 15 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 31/ 2012 . 


1998ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒளிவுமறைவற்ற ஒப்பந்தப்புள்ளிகள் 

சட்டத்தைத் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 


1 . (1) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒளிவுமறைவற்ற ஒப்பந்தப்புள்ளிகள் குறுந்தலைப்பும் 
(இரண்டாம் திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


(2 ) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 

43/ 1998 


2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 1998 - ஆம் ஆண்டு 2 - ஆம் 

பிரிவுக்கான 
தமிழ்நாடு ஒளிவுமறைவற்ற ஒப்பந்தப்புள்ளிகள் சட்டத்தின் 2 - ஆம் பிரிவில் , 

திருத்தம் . 


( i ) ( c ) எனும் கூறுக்குப் பின்பு , பின்வரும் கூறானது புகுத்தப்படுதல் வேண்டும் ; 
அதாவது : 


" ( cc ) " மிகக் குறைந்த விலை குறிப்பிடப்பட்டுள்ள ஒப்பந்தப்புள்ளி 
என்றால் , ஒப்பந்தப்புள்ளிகளை மதிப்பிடும்போது , பொருளாதார ரீதியாக அளவிடத்தக்க 
வரையறைகளின் அடிப்படையில் கொள்முதல் செய்கிற அமைப்புக்கு மிகுந்த ஆதாயமானதாக 
உள்ள ஒப்பந்தப்புள்ளியே எனப் பொருள்படும் ; " . 


( ii) ( i ) ஆம் கூறில் , வரம்புரையானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


DTP - IV -2(T)(6) - 1 


[ 1 ] | 


3 . முதன்மைச் சட்டத்தின் 10ஆம் பிரிவில் , 


10 - ஆம் 

பிரிவுக்கான 
திருத்தம் . 


( i) அவர் எனும் சொல் வருகின்ற நான்கு இடங்களிலும் அதற்குப் பதிலாக , 
" மேற்சொன்ன அதிகாரி என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


(ii) (6) - ஆம் உட்பிரிவுக்கு , பின்வரும் வரம்புரையானது சேர்க்கப்படுதல் வேண்டும் ; 
அதாவது : 


" வரம்புரை: ஆனால் , கோரப்படும் அளவு முழுவதையும் வழங்குவதற்கு 
ஒப்பந்தப்புள்ளியாளர் இயலாதிருப்பாராயின் , வகுத்துரைக்கப்படக்கூடிய நிர்ணயிக்கப்பட்ட 
வீதத்திலான ஒப்பந்தப்புள்ளி நடைமுறையை ஒப்பந்தப்புள்ளி ஏற்பு அதிகாரி பின்பற்றலாம் . 


12ஆம் 
பிரிவுக்கான 
திருத்தம் . 


4 . முதன்மைச் சட்டத்தின் 12ஆம் பிரிவில் , ( 1) ஆம் உட்பிரிவில் , அவர் எனும் 
சொல்லுக்குப் பதிலாக , " மேற்சொன்ன அதிகாரி " என்னும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


5 . முதன்மைச் சட்டத்தின் 16ஆம் பிரிவில், - 


16ஆம் 
பிரிவுக்கான 
திருத்தம் . 


(i)(c) எனும் கூறுக்குப் பதிலாக , பின்வரும் கூறானது அமைக்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது . 


" (c ) அரசுத் துறைகள் , பொதுத் துறை நிறுவனங்கள் , சட்டப்படியான வாரியங்கள் , 
அரசால் அறிவிக்கை செய்யப்படக் கூடியவாறான அத்தகைய பிற நிறுவனங்கள் ஆகியவற்றால் , 
உற்பத்தி செய்யப்படும் பொருள்கள் அல்லது வழங்கப்பெறும் பணிச் சேவைகளைப் 
பொறுத்தவரை மட்டும் : 


வரம்புரை: ஆனால் அத்தகைய கொள்முதலானது , அந்த கொள்முதலுக்குத் 
தேவைப்படும் மொத்த அளவின் நாற்பது விழுக்காட்டிற்கு மேற்படுதல் கூடாது ; 
மற்றும் மீதமுள்ள அறுபது விழுக்காட்டினைப் பொறுத்த அளவில் மிகக் குறைந்த விலை 
குறிப்பிடப்பட்டுள்ள ஒப்பந்தப் புள்ளியின் விலைக்கு மேற்படாத விலையில் இருத்தல் 
வேண்டும் . 


(ii) ( dd ) எனும் கூறுக்கும் அதன் கீழ் உள்ள வரம்புரைக்கும் பதிலாக , பின்வரும் 
கூறும் வரம்புரைகளும் அமைக்கப்படுதல் வேண்டும் ; அதாவது . -- 

"( dd ) சிறிய அளவிலான உள்நாட்டு சிறு தொழில் நிறுவனங்களிலிருந்து 
அவர்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களைப் பொறுத்தவரை மட்டும் : 

முதலாம் வரம்புரை. ஆனால் , அத்தகைய கொள்முதலானது , அந்த கொள்முதலுக்குத் 
தேவைப்படும் மொத்த அளவின் இருபத்தைந்து விழுக்காட்டிற்கு மேற்படுதல் கூடாது ; மற்றும் 
மீதமுள்ள எழுபத்தைந்து விழுக்காட்டினைப் பொறுத்த அளவில் மிகக் குறைந்த விலை 
குறிப்பிடப்பட்டுள்ள ஒப்பந்தப் புள்ளியின் விலைக்கு மேற்படாத விலையில் இருத்தல் வேண்டும் . 

இரண்டாம் வரம்புரை : மேலும் , ( c ) மற்றும் ( dd ) ஆகிய கூறுகளின்படி 
மேற்கொள்ளப்படும் தனியொரு கொள்முதலைப் பொறுத்த நேர்வில் அத்தகைய 
கொள்முதலானது , அந்த கொள்முதலுக்குத் தேவைப்படும் மொத்த அளவின் நாற்பது 
விழுக்காட்டிற்கு மேற்படுதல் கூடாது ;. 

( ii) (f ) எனும் கூறுக்குப் பதிலாக , பின்வரும் கூறானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 

"(f ) தொடக்க நிலை உற்பத்தியாளர்களிடமிருந்து வேளாண் பொருள்கள் , வேளாண் 
விளைபொருள்கள் , கால்நடைகள் ஆகியவற்றையும் ; நூற்பாலைகளால் பருத்தியையும் ; அரசு 
நிகழ்ச்சிகளுக்காக அல்லது திட்டங்களுக்காக அல்லது அரசுத் துறைகளுக்காக 
சந்தைகளிலிருந்து விலங்குகளையும் ; அரசு பொதுத் துறை நிறுவனங்கள் , கூட்டுறவுச் 
சர்க்கரை ஆலைகள் ஆகியவற்றால் விவசாயிகளிடமிருந்து கரும்பையும் , தமிழ்நாடு நுகர்பொருள் 
வாணிபக் கழகத்தின் நேரடி கொள்முதல் மையங்கள் மூலம் நெல்லையும் , அரசுத் துறைகள் , 
பொதுத் துறை நிறுவனங்கள் ஆகியவற்றால் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவுச் 
சங்கத்திடமிருந்து துணிப் பொருள்களையும் மற்றும் அரசினால் அறிவிக்கை செய்யப்படக்கூடிய 


இவை போன்ற அமைப்புகளால் இவை போன்ற பொருள்கள் மற்றும் பணிச் சேவைகளையும் 
வாங்குவதற்காகச் செய்யப்பட்ட கொள்முதல்கள், " . 


( iv ) ( g ) எனும் கூறுக்குப் பின்பு , பின்வரும் கூறானது சேர்க்கப்படுதல் வேண்டும் : 
அதாவது : 

"( h ) இணைய அலகுகள் , தொடக்கநிலைக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
ஆகியவற்றிலிருந்து அவர்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருள்கள் அல்லது வழங்கப்பெறும் 
பணிச் சேவைகளை கூட்டுறவு இணையங்கள் மூலம் கொள்முதல் செய்தல் ; ". 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு 

நவம்பர் திங்கள் 14 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 32 / 2012 . 


இந்தக் காட்டம்,2012- ஆம் ஆண்டு 


தமிழ்நாடு சட்டம் 

1/ 1982. 


தமிழ்நாடு சட்டம் 

2 / 1982 . 


15 / 19 


தமிழ்நாடு சட்டம் 

15 / 1984. 


தமிழ்நாடு 

சட்டம் 
23/ 1985 . 


தமிழ்நாடு பல்கலைக்கழகச் சட்டங்களை மேலும் திருத்துவதற்கானதொரு 

சட்டமுன்வடிவு . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப்பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . (1) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பல்கலைக்கழகச் சட்டங்கள் (திருத்தச் ) குறுந்தலைப்பும் 
சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 
(2 ) இது , 2012 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 14 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

2 . 1981 - ஆம் ஆண்டு பாரதியார் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 12 - ஆம் பிரிவில் , 1/1982 எனும் 
( 3) - ஆம் உட்பிரிவிற்கான மூன்றாம் வரம்புரையில் " அறுபத்தைந்து ஆண்டுகள் எனும் எண்ணிட்ட 
சொற்றொடருக்குப் பதிலாக " எழுபது ஆண்டுகள் என்னும் சொற்றொடரானது 

தமிழ்நாடு 

சட்டத்திற்கான 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் . 
3 . 1981 - ஆம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 12 - ஆம் பிரிவில் , 2/1982 எனும் 
( 3) - ஆம் உட்பிரிவிற்கான மூன்றாம் வரம்புரையில் " அறுபத்தைந்து ஆண்டுகள் எனும் 

எண்ணிட்ட 
சொற்றொடருக்குப் பதிலாக “ எழுபது ஆண்டுகள் என்னும் சொற்றொடரானது 

தமிழ்நாடு 

சட்டத்திற்கான 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் . 
4 . 1984 - ஆம் ஆண்டு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 12 - ஆம் 
பிரிவில், (3) - ஆம் உட்பிரிவிற்கான மூன்றாம் வரம்புரையில் " அறுபத்தைந்து ஆண்டுகள் " எனும் எண்ணிட்ட 
சொற்றொடருக்குப் பதிலாக " எழுபது ஆண்டுகள் என்னும் சொற்றொடரானது தமிழ்நாடு 

சட்டத்திற்கான 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் . 
5 . 1985 - ஆம் ஆண்டு அழகப்பா பல்கலைக்கழகச் சட்டத்தின் 13 - ஆம் பிரிவில் , 23/ 1985 எனும் 
( 3) - ஆம் உட்பிரிவிற்கான மூன்றாம் வரம்புரையில் " அறுபத்தைந்து ஆண்டுகள் எனும் 

எண்ணிட்ட 
சொற்றொடருக்குப் பதிலாக “ எழுபது ஆண்டுகள் என்னும் சொற்றொடரானது 

தமிழ்நாடு 

சட்டத்திற்கான 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் . 
6 . 1990 - ஆம் ஆண்டு மனோன்மணீயம் சுந்தரனார் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 31/ 1990 எனும் 
11 - ஆம் பிரிவில் , (3)- ஆம் உட்பிரிவிற்கான மூன்றாம் வரம்புரையில் " அறுபத்தைந்து எண்ணிட்ட 
ஆண்டுகள் எனும் சொற்றொடருக்குப் பதிலாக " எழுபது ஆண்டுகள் என்னும் 

தமிழ்நாடு 

சட்டத்திற்கான 
சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் . 
7 . 1997 - ஆம் ஆண்டு பெரியார் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 12 - ஆம் பிரிவில் , 45 /1997எனும் 
( 3)- ஆம் உட்பிரிவிற்கான மூன்றாம் வரம்புரையில் " அறுபத்தைந்து ஆண்டுகள் " எனும் 

எண்ணிட்ட 
சொற்றொடருக்குப் பதிலாக " எழுபது ஆண்டுகள் என்னும் சொற்றொடரானது 

தமிழ்நாடு 

சட்டத்திற்கான 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் . 
8 . 2002 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு திறந்தவெளிப் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 27/2002 எனும் 
10 - ஆம் பிரிவில் , ( 3) - ஆம் உட்பிரிவிற்கான இரண்டாம் வரம்புரையில் " அறுபத்தைந்து 

எண்ணிட்ட 
ஆண்டுகள் எனும் சொற்றொடருக்குப் பதிலாக " எழுபது ஆண்டுகள் என்னும் 

தமிழ்நாடு 

சட்டத்திற்கான 
சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் . 
9 . 2002 - ஆம் ஆண்டு திருவள்ளுவர் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 12 - ஆம் பிரிவில் , 32/2002 எனும் 
( 3) ஆம் உட்பிரிவிற்கான இரண்டாம் வரம்புரையில் " அறுபத்தைந்து ஆண்டுகள் எனும் எண்ணிட்ட 
சொற்றொடருக்குப் பதிலாக “ எழுபது ஆண்டுகள் என்னும் சொற்றொடரானது தமிழ்நாடு 

சட்டத்திற்கான 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் . 
10 . 2008 - ஆம் ஆண்டு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகச் சட்டத்தின் 10 - ஆம் பிரிவில் , 33 /2008 எனும் 
(4)- ஆம் உட்பிரிவிற்கான இரண்டாம் வரம்புரையில் " அறுபத்தைந்து ஆண்டுகள் எனும் 

எண்ணிட்ட 
சொற்றொடருக்குப் பதிலாக " எழுபது ஆண்டுகள் என்னும் சொற்றொடரானது 

தமிழ்நாடு 

சட்டத்திற்கான 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் . 


தமிழ்நாடு சட்டம் 

31/1990 . 


தமிழ்நாடு 

சட்டம் 
45 / 1997 . 


தமிழ்நாடு சட்டம் 

27 / 2002 . 


தமிழ்நாடு 
சட்டம் 
32 / 2002 . 


தமிழ்நாடு சட்டம் 

33 / 2008 . 


நீக்கமும் காப்பும் . 


அவசரச் 


11 . (1 ) 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பல்கலைக்கழகச் சட்டங்கள் (திருத்த ) அவசரச் தமிழ்நாடு 
சட்டம் இதன்மூலம் நீக்கம் செய்யப்படுகிறது . 

சட்டம் 

5 / 2012 . 
(2 ) அவ்வாறு நீக்கஞ் செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் , மேற்சொன்ன அவசரச் தமிழ்நாடு 
சட்டத்தினால் திருத்தம் செய்யப்பட்டவாறான 1981 - ஆம் ஆண்டு பாரதியார் பல்கலைக்கழகச் 

சட்டம் 1/1982 . 
சட்டம் அல்லது 1981 - ஆம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகச் சட்டம் அல்லது தமிழ்நாடு சட்டம் 
1984 - ஆம் ஆண்டு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகச் சட்டம் அல்லது 1985 - ஆம் 

2/ 1982 . 
ஆண்டு அழகப்பா பல்கலைக்கழகச் சட்டம் அல்லது 1990 - ஆம் ஆண்டு மனோன்மணீயம் தமிழ்நாடு சட்டம் 
சுந்தரனார் பல்கலைக்கழகச் சட்டம் அல்லது 1997 - ஆம் ஆண்டு பெரியார் பல்கலைக்கழகச் 

15 /1984 . 
சட்டம் அல்லது 2002 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு திறந்தவெளிப் பல்கலைக்கழகச் சட்டம் அல்லது 

தமிழ்நாடு சட்டம் 
2002 - ஆம் ஆண்டு திருவள்ளுவர் பல்கலைக்கழகச் சட்டம் அல்லது 2008 - ஆம் ஆண்டு 

23/ 1985 . 
தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட செயல் எதுவும் அல்லது 

தமிழ்நாடு சட்டம் 

31/1990 . 
எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவும் இந்தச் சட்டத்தினால் திருத்தம் செய்யப்பட்டவாறான அந்தச் 
சட்டங்களின்படி முறையே செய்யப்பட்டுள்ளதாகவோ அல்லது எடுக்கப்பட்டுள்ளதாகவோ 

தமிழ்நாடு சட்டம் 

45 / 1997 . 
கொள்ளப்படுதல் வேண்டும் . 

தமிழ்நாடு சட்டம் 

27 / 2002 . 
(ஆளுநரின் ஆணைப்படி ) 

தமிழ்நாடு சட்டம் 

32 /2002 . 
தமிழ்நாடு சட்டம் 
33/ 2008 . 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு 

நவம்பர் திங்கள் 14 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 33 /2012 . 


பி 


குடியரசுத் 
தலைவரின் 
சட்டம் 
25 /1976 . 


1976 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (தனி அலுவலர்கள் 

நியமனச் ) சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 

1 . ( 1 ) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (தனி குறுந்தலைப்பும் 
அலுவலர்கள் நியமன ) இரண்டாம் திருத்தச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 
(2 ) இது 2012 - ஆம் ஆண்டு ஆகஸ்டு திங்கள் 3 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக்குறிப்பிடப்படுவதான ) 1976 - ஆம் 4 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (தனி அலுவலர்கள் நியமனச் ) சட்டத்தின் , 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
4 - ஆம் பிரிவில் , (1) ஆம் உட்பிரிவில் " முப்பத்தாறு ஆண்டுகள் இரண்டு திங்களுக்கு " எனும் 
சொற்றொடருக்குப் பதிலாக , " முப்பத்தாறு ஆண்டுகள் எட்டு திங்களுக்கு ” என்னும் 
சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 

3 . ( 1 ) 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (தனி அலுவலர்கள் நியமன ) நீக்கமும் 
இரண்டாம் திருத்த அவசரச் சட்டமானது இதன் மூலம் நீக்கம் செய்யப்படுகின்றது . 

காப்பும் . 
( 2 ) அவ்வாறு நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் , இந்த அவசரச் சட்டத்தால் 
திருத்தப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட செயல் எதுவுமோ அல்லது 
எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவுமோ இந்தச் சட்டத்தால் திருத்தப்பட்டவாறான முதன்மைச் 
சட்டத்தின்படி செய்யப்பட்டுள்ளதாகவோ அல்லது எடுக்கப்பட்டுள்ளதாகவோ கொள்ளப்படுதல் 
வேண்டும் . 


தமிழ்நாடு 


அவசரச் 


சட்டம் 
13 / 2012. 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு 

நவம்பர் திங்கள் 14 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 34/ 2012 . 


1888 - ஆம் ஆண்டு சென்னை மாநகரக் காவல் சட்டத்தினை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக . 


1 . ( 1) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு சென்னை மாநகரக் காவல் (திருத்தச் ) சட்டம் குறுந்தலைப்பும் 
என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


( 2 ) இது , 2012 - ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 7 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 

III/1888 . 


41 - A எனும் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


2 . 1888 - ஆம் ஆண்டு சென்னை மாநகரக் காவல் சட்டத்தின் 41 - A எனும் பிரிவில், 

(1 ) ஓரத்தலைப்பிற்குப் பதிலாக , பின்வரும் ஓரத்தலைப்பானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 

" பயிற்சி செய்வதை , திறன் பயிற்சி செய்வதை அல்லது கூட்டம் கூடுவதைத் 
தடை செய்வதற்கான அதிகாரம் . ; 

(2 ) ( 1) - ஆம் உட்பிரிவில் , ( a ) எனும் கூறில் , " பொது இடமோ அல்லது தனி 
இடமோவான இடம் எதிலும் , ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஆயுதங்களுடன் கூடிய 
பயிற்சி அல்லது ஆயுதங்களுடன் கூடிய திறன் பயிற்சி எதனையும் நடத்துவதை அல்லது 
அதில் பங்கெடுத்துக்கொள்வதை அல்லது ஆயுதங்களை ஊர்வலத்தில் கொண்டு 
செல்வதைத் தடை செய்தல் . , எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , " பொது இடம் ஒன்றிலோ 
அல்லது தனி இடம் ஒன்றிலோ ஆயுதங்களுடன் கூடிய அல்லது மத்திய அரசின் 
ஆயுதப்படையினர் அல்லது காவல் படையினர் போன்ற சீருடையில் பயிற்சி , திறன் பயிற்சி 
அல்லது கூட்டம் எதையும் நடத்துவதை அல்லது அதில் பங்கெடுத்துக்கொள்வதைத் தடை 
செய்தல் . , என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( 3) . ( 4 ) ஆம் உட்பிரிவில் , ( ii ) எனும் கூறுக்குப் பதிலாக , பின்வரும் கூறானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

(i ) ஆயுதங்களுடன் கூடிய அல்லது மத்திய அரசின் ஆயுதப்படையினர் அல்லது 
காவல் படையினர் போன்ற சீருடையில் பயிற்சி , திறன் பயிற்சி அல்லது கூட்டம் நீங்கலாக பிற 
உடற்பயிற்சி எதனையும் செய்தல் . ; 

(4). விளக்கத்திற்குப் பதிலாக , பின்வரும் விளக்கமானது அமைக்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 

" விளக்கம் .- இந்தப்பிரிவின் நோக்கத்திற்காக , - 

( a). கூட்டம் என்னும் சொல்லானது பொது மக்களுக்கு அல்லது பொது மக்களின் 
பிரிவினர் அல்லது பகுதியினர் எவருக்கும் பொதுவான நிலையிலான கூட்டம் எதனையும் 
உள்ளடக்கும் ; 

(b ). ஆயுதங்கள் என்னும் சொல்லானது தாக்குவதற்கான ஆயுதம் எதுவும் என்று 
பொருள்படும் ; அதில் கழி மற்றும் கம்பு உள்ளடங்கும் . 


10 


நீக்கமும் காப்பும் . 


தமிழ்நாடு 

அவசரச்சட்டம் 
16 / 2012 . 


3 . (1). 2012 - ஆம் ஆண்டு சென்னை மாநகரக் காவல் (திருத்த ) அவசரச் சட்டமானது 
இதன் மூலம் நீக்கம் செய்யப்படுகிறது . 

( 2) . அவ்வாறு நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் , மேற்சொன்ன அவசரச் 
சட்டத்தினால் திருத்தப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட செயல் 
எதுவுமோ , அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவுமோ , இந்தச் சட்டத்தினால் 
திருத்தப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்டதாகவோ அல்லது 
எடுக்கப்பட்டதாகவோ கொள்ளப்படுதல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


11 ) 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு 

நவம்பர் திங்கள் 14 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 35 / 2012 . 


1888 - ஆம் ஆண்டு சென்னை மாநகரக் காவல் சட்டத்தின் வகைமுறைகளை 

திருப்பூர் மாநகருக்கு நீட்டிப்பதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக்குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக . - 


1 . (1 ) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு சென்னை மாநகரக் காவல் (திருப்பூர் குறுந்தலைப்பும் 
மாநகரத்திற்குச் செயற்பாடு நீட்டிப்பு ) சட்டம் என வழங்கப்பெறும் 

தொடக்கமும் . 


(2 ) இது , 2012 - ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 8 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் 


2 . இந்தச் சட்டத்தில் தறுவாய் வேறு பொருள் குறித்தாலன்றி , 


பொருள் 
வரையறைகள் . 


(1) “ குறிக்கப்பட்ட நாள் ” என்றால் 2012 - ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 8 - ஆம் நாள் 
எனப் பொருள்படும் . 


தமிழ்நாடு சட்டம் 

7 /2008 . 


(2 ) "திருப்பூர் மாநகரம் ” என்றால் 2008 - ஆம் ஆண்டு திருப்பூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 
2 - ஆம் பிரிவின் , (a) எனும் கூறில் வரையறை செய்யப்பட்டவாறான திருப்பூர் மாநகரம் எனப் 
பொருள்படும் . 


2 


தமிழ்நாடு சட்டம் 

|| |/ 1888 . 


( 3) “ மாநகரக் காவல் சட்டம் ” என்றால் 1888 - ஆம் ஆண்டு சென்னை மாநகரக் காவல் 
சட்டம் எனப் பொருள்படும் . 


(4) " அரசு " என்றால் மாநில அரசு எனப் பொருள்படும் . 


( 5 ) " நடைமுறையிலுள்ள சட்டம் " என்பது தமிழ் நாடு மாநிலம் முழுவதிலுமோ அல்லது 
அதன் பகுதி எதிலுமோ நடைமுறையில் இருக்கிற செய் சட்டத்தை , அவசரச் சட்டத்தை , 
ஒழுங்குமுறை விதியை , ஆணையை , துணை விதியை , விதியை , திட்டத்தை அல்லது 
அறிவிக்கை எதனையுமோ அல்லது தமிழ்நாடு மாநிலம் முழுவதிலுமோ அல்லது அதன் பகுதி 
எதிலுமோ சட்டத்தின் ஆற்றல் பெற்றிருக்கிற முறையாவணம் எதனையுமே உள்ளடக்கும் . 


3 (1) குறிக்கப்பட்ட நாளுக்கு உடனடி முன்னதாக நடைமுறையில் இருந்தவாறான மாநகரக் 
காவல் சட்டமானது குறிக்கப்பட்ட நாளன்றும் அது முதற்கொண்டும் செயல் விளைவு கொள்ளும் 
வகையில் திருப்பூர் மாநகரத்திற்கு அதன் செயற்பாடு நீட்டிக்கப்பட்டு நடைமுறையில் இருந்து 
வருதல் வேண்டும் . 


| || /1888 
எண்ணிட்ட 
தமிழ்நாடு 
சட்டத்தை 
நீட்டித்தல் . 


( 2) திருப்பூர் மாநகரத்திற்கு நீட்டிக்கப்பட்டவாறான மாநகரக் காவல் சட்டத்தில் : 


( a ) 3 - ஆம் பிரிவில் குறிப்பிடப்படுகின்றவையல்லாத பிறவாறான சென்னை 
மாநகரத்திற்கான சுட்டுகை எதுவும் , இந்தச் சட்டத்தின் காரணமாக திருப்பூர் மாநகரத்திற்கான 
ஒரு சுட்டுகையாகப் பொருள் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


( 6) மாநகரக் குற்றவியல் நடுவர் என்று குறிப்பிடப்படுகின்ற சுட்டுகை எதுவும் இந்தச் 
சட்டத்தின் காரணமாக நீதித்துறை குற்றவியல் நடுவர் என்று குறிப்பிடப்படும் ஒரு சுட்டுகையாகப் 
பொருள்கொள்ளப்படுதல் வேண்டும் . 


( c) ஆணையர் எனக் குறிப்பிடப்படும் சுட்டுகை எதுவும் இந்தச் சட்டத்தின் காரணமாக 
திருப்பூர் மாநகரக் காவல் நிருவாகம் உற்றமைந்துள்ள திருப்பூர் மாநகரத்தின் காவல் துறை 
ஆணையர் என்று குறிப்பிடப்படும் சுட்டுகையாகப் பொருள் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


12 


மையச் சட்டம் 

2 / 1974 


4 (1 ) மாநகரக் காவல் சட்டத்தின் 7 - ஆம் பிரிவில் அடங்கியுள்ள வகைமுறைகளுக்குப் 
பாதகமின்றி அரசானது , அறிவிக்கை வாயிலாகவும் மற்றும் அதில் குறித்துரைக்கப்படக்கூடிய 
அத்தகைய நிபந்தனைகளுக்கும் வரம்புக்கும் உட்பட்டும் : 

(a ) அந்த அறிவிக்கையில் குறித்துரைக்கப்படக்கூடியவாறு , (இதன் பின்பு இந்தப் 
பிரிவில் மேற்சொன்ன தொகுப்புச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான) 1973 - ஆம் ஆண்டு குற்ற 
வழக்கு விசாரணை முறைத் தொகுப்புச் சட்டத்தின் அத்தகைய வகைமுறைகளின்படியான 
அல்லது எந்தப் பொருட்பாடுகளைப் பொறுத்து மாநிலச் சட்டமன்றம் மாநிலத்திற்காக சட்டமியற்ற 
அதிகாரம் பெற்றிருக்கின்றதோ அந்தப் பொருட்பாடுகள் தொடர்பாக நடைமுறையில் உள்ள 
வேறு சட்டம் எதனின் வகைமுறைகளின்படியான நிருவாகத்துறை குற்றவியல் நடுவர் ஒருவரின் 
மற்றும் மாவட்டக் குற்றவியல் நடுவர் ஒருவரின் அதிகாரங்களையும் கடமைகளையும் , திருப்பூர் 
மாநகரம் தொடர்பாகச் செலுத்தி வரவும் , புரிந்துவரவும் திருப்பூர் மாநகர ஆணையருக்கு 
அதிகாரமளிக்கலாம் . 


மாவட்ட 
குற்றவியல் 
நடுவர்கள் 
மற்றும் 
நிர்வாகத் 
துறை 
குற்றவியல் 
நடுவர்கள் 
ஆகியோர்களின் 
1973- ஆம் 
ஆண்டு 
குற்ற வழக்கு 
விசாரணை 
முறை 
தொகுப்புச் 
சட்டத்தின் 
படியான 
அதிகாரத்தைச் 
செலுத்தி 
வருவதற்கு 
திருப்பூர் 
மாநகரத்தின் 
ஒரு சில பிற 
காவல் 
அலுவலர் 
களுக்கு 
அதிகாரம் 
அளிப்பதற்கு 
அரசுக்கு 
உள்ள 
அதிகாரம் . 


( b ) அந்த அறிவிக்கையில் குறித்துரைக்கப்படக்கூடியவாறு மேற்சொன்ன தொகுப்புச் 
சட்டத்தின் அத்தகைய வகைமுறைகளின்படியோ அல்லது எந்த பொருட்பாடு குறித்து மாநிலச் 
சட்டமன்றம் மாநிலத்திற்காக சட்டமியற்ற அதிகாரம் பெற்றிருக்கின்றதோ அந்தப்பொருட்பாடு 
தொடர்பாக நடைமுறையில் உள்ள வேறு சட்டம் எதனின் வகைமுறைகளின்படியோ 
நிருவாகத்துறை குற்றவியல் நடுவர் ஒருவரின் அதிகாரங்களையும் கடைமைகளையும் அந்த 
அறிவிக்கையில் குறித்துரைக்கப்படக்கூடியவாறு திருப்பூர் மாநகரம் தொடர்பாக 
அதிகாரங்களைச் செலுத்தி வரவும் , கடமைகளைப் புரிந்துவரவும் ( காவல்துறை உதவி 
ஆணையரின்படிநிலைக்குக் கீழுள்ள ஓர் அலுவலராக இல்லாத ) திருப்பூர் 
மாநகரத்தில் உள்ள காவல் துறை ஆணையருக்குக் கீழ் உள்ள அலுவலர் எவருக்கும் 
அதிகாரம் அளிக்கலாம் . 


( 2 ) திருப்பூர் மாநகரத்தில் உள்ள காவல்துறை ஆணையருக்குக் கீழுள்ள 
அலுவலர் ஒவ்வொருவரும் , (1) - ஆம் உட்பிரிவின்படி எந்த அதிகாரங்களையும் 
கடமைகளையும் அவர் செலுத்திவரவோ அல்லது அவர் புரிந்து வரவோ அதிகாரம் 
அளிக்கப்பட்டுள்ளாரோ அந்த அதிகாரங்களில் எவற்றையும் செலுத்தி வருகையில் மற்றும் 
கடமைகளில் எதனையும் புரிந்து வருகையில் , மேற்சொன்ன தொகுப்புச் சட்டத்தின் 
20 - ஆம் பிரிவின்படி நியமிக்கப்பட்டுள்ள நிருவாகத்துறை குற்றவியல் நடுவரொருவர் , 
அந்தப் பிரிவின்படி நியமிக்கப்பட்டுள்ள மாவட்டக் குற்றவியல் நடுவரின் பொதுவான 
கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவராக இருப்பதைப்போன்று அதே அளவுக்கு , மேற்சொன்ன 
காவல்துறை ஆணையரின் பொதுவான கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டிருத்தல் வேண்டும் . 


( 3 ) திருப்பூர் மாநகரத்தின் காவல் துறை ஆணையர் அல்லது அத்தகைய 
ஆணையருக்குக் கீழுள்ள அலுவலர் எவரும் , (1)- ஆம் உட்பிரிவின்படி எந்த அதிகாரங்களையும் 
கடமைகளையும் அவர் செலுத்தி வரவோ அல்லது புரிந்து வரவோ அதிகாரமளிக்கப்பட்டுள்ளாரோ 
அந்த அதிகாரங்கள் மற்றும் கடமைகளில் எவற்றையும் செலுத்தி வருவதிலும் , புரிந்து 
வருவதிலும் , மேற்சொன்ன தொகுப்புச் சட்டத்தின் 20 - ஆம் பிரிவின் படி நியமிக்கப்பட்டுள்ள 
மாவட்டக் குற்றவியல் நடுவரின் பொதுவான கட்டுப்பாட்டிற்கு அவர் உட்பட்டவரல்லர் . 


13 


5 (1 ) திருப்பூர் மாநகரத்தில் (இதன்பின்பு இந்தப் பிரிவில் , இருந்துவந்த காவற்படை 
எனக் குறிப்பிடப்படுவதான ) குறிக்கப்பட்ட நாளுக்கு அடுத்து முந்தி செயல்பட்டு வந்த 
காவற்படையானது , இந்தச் சட்டத்தின் படி செயற்பாடு நீட்டிக்கப்பட்டவாறான மாநகரக் காவல் 
சட்டத்தின்படி குறிக்கப்பட்ட நாளன்று திருப்பூர் மாநகரத்திற்காக அமைக்கப்பட்டுள்ள 
காவற்படையாகக் கொள்ளப்படுதல் வேண்டும்; மற்றும் , குறிக்கப்பட்ட நாளுக்கு அடுத்து முந்தி 
இருந்து வந்த காவற்படையில் , இணைப்புப் பட்டியலின் ( 1 ) - ஆம் கலப்பத்தியில் 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு பதவி வகித்து வந்த உறுப்பினர் ஒவ்வொருவரும் , அந்த இணைப்புப் 
பட்டியலின் (2 ) - ஆம் கலப்பத்தியில் அதற்கு இணையான பதிவாகக் குறிப்பிடப்பட்டுள்ள 
பதவிக்கு குறிக்கப்பட்ட அத்தகைய நாளில் நியமிக்கப்படுவதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


திருப்பூர் 
மாநகரத்திற்கு 
குறிக்கப்பட்ட 
நாளுக்கு 
அடுத்து 
முந்தி 
செயல்பட்டு 
வந்த காவற் 
படையானது 
நீட்டிக்கப்பட்ட 
படியான 
மாநகரக் 
காவல் 
சட்டத்தின் 
படி 
அமைக்கப் 
பட்டுள்ள 
காவற்படை 
யாகவே 
கொள்ளப்படுதல் 
வேண்டும் 
எனல் . 


(2 ) குறிக்கப்பட்ட நாளுக்கு அடுத்து முந்தி இருந்து வந்த காவற்படையின் , காவல் 
அலுவலர் எவரின் முன்பாகவும் முடிவுறாது நிலுவையிலிருந்த (புலனாய்வுகள் வாயிலான 
நடவடிக்கைகள் உள்ளடங்கலான ) நடவடிக்கைகள் அனைத்தும் , குறிக்கப்பட்ட நாளன்று 
( 1) ஆம் உட்பிரிவின்படி எந்தப் பதவிக்கு அவர்கள் நியமனம் செய்யப்படுவதாகக் 
கொள்ளப்படுகின்றாரோ அந்தப் பதவியை வகிப்பவர் என்கின்ற தகுதியில் அவர் முன்பு 
நிலுவையிலுள்ள நடவடிக்கைகளாகக் கொள்ளப்பட்டு அவ்வாறே அவை மேற்கொண்டு 
நடத்தப்படுதலும் வேண்டும் . 

( 3 ) குறிக்கப்பட்ட நாளுக்கு அடுத்து முந்தி மாவட்டக் குற்றவியல் நடுவரொருவரால் 
அல்லது நிருவாகத்துறை குற்றவியல் நடுவரொருவரால் சட்டம் எதன்படியும் 
செலுத்தப்படக்கூடியதான அதிகாரம் அல்லது ஆற்றப்படக்கூடியதான பணி எதுவும் , 
நீட்டிக்கப்பட்டபடியான மாநகரக் காவல் சட்டத்தினாலோ அல்லது அதன்படியாகவோ காவல்துறை 
ஆணையருக்கோ அல்லது காவல் துறையில் உள்ள பிற அலுவலர் எவருக்குமோ 
வழங்கப்பட்டிருக்குமிடத்து , அத்தகைய வழங்குகைக்கு அடுத்து முந்தி மாவட்டக் குற்றவியல் 
நடுவர் அல்லது நேர்விற்கேற்ப நிருவாகத்துறை நடுவரின் முன்னர் நடப்பிலிருந்து , அத்தகைய 
அதிகாரத்தை செலுத்துவது அல்லது அத்தகைய பணியை ஆற்றுவது தொடர்பான அல்லது 
அதிலிருந்து எழுகின்ற நடவடிக்கைகள் அனைத்தும் , காவல்துறை ஆணையருக்கு அல்லது 
காவல்துறையின் பிற அலுவலருக்கு அத்தகைய அதிகாரம் அல்லது பணியானது 
வழங்கப்பட்டதன் காரணமாக திருப்பூர் மாநகரக் காவல்துறை ஆணையருக்கு அல்லது 
நேர்விற்கேற்ப காவல்துறையின் பிற அலுவலருக்கு மாற்றப்பட்டதாயிருத்தல் வேண்டும் ; மற்றும் 
எந்த அலுவலருக்கு அவ்வாறு அத்தகைய நடவடிக்கைகள் மாற்றப்பட்டுள்ளனவோ அந்த 
அலுவலர் அவற்றைப் புதிதாகவோ அல்லது மாற்றம் செய்யப்பட்டுள்ள அத்தகைய 
நிலையிலிருந்தோ மேற்கொள்ளுதல் வேண்டும் . 

6 (1 ) திருப்பூர் மாநகரக் காவல்துறை ஆணையர் , அப்பகுதிக்குச் செயற்பாடு 
நீட்டிக்கப்பட்டபடியான மாநகரக் காவற்படைச் சட்டத்தில் என்ன அடங்கியிருந்தபோதிலும் , 
அவ்வாறு நீட்டிக்கப்பட்டவாறான மாநகரக் காவல் சட்டத்தின் கீழ் தமது பணியைச் செய்து 
வருகையில் (2 ) ஆம் உட்பிரிவின் படி செய்யப்படக்கூடிய விதிகள் எவற்றுக்கும் உட்பட்டு , 
தமிழ்நாடு மாநிலத்திற்கான காவல்துறைத் தலைமை இயக்குநரின் கட்டுப்பாட்டின் கீழும் 
செயலாட்சியின் கீழும் இருந்து வருவார்கள் . 

(2 ) திருப்பூர் மாநகரக் காவல்துறை ஆணையரைப் பொறுத்து , (1) ஆம் உட்பிரிவின்படி 
காவல்துறைத் தலைமை இயக்குநருக்கு அளிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மற்றும் செயலாட்சி 
அதிகாரங்களைச் செலுத்தி வருவதை வரையறுப்பதற்கும் முறைப்படுத்துவதற்குமான 
விதிகளைச் செய்வதற்கு அரசுக்கு உரிமையுண்டு . 


திருப்பூர் 
மாநகரக் 
காவல்துறை 
ஆணையரின் 
மீது 
காவல்துறை 
தலைமை 
இயக்குநரின் 
கட்டுப்பாடு . 


( 3) மாவட்டக் குற்றவியல் நடுவரொருவராகவோ அல்லது நிருவாகத்துறை குற்றவியல் 
நடுவரொருவராகவோ சட்டம் எதன்படியும் , திருப்பூர் மாநகரக் காவல்துறை ஆணையரால் 
செலுத்தப்படக்கூடிய அதிகாரங்கள் அல்லது ஆற்றப்படக்கூடிய பணிகள் தொடர்பாக இந்தப் 
பிரிவிலுள்ள எதுவும் பொருந்துதலாகாது . 


14 


திருப்பூர் 
மாநகரத்தில் 
நடைமுறையில் 
இல்லாத 
சட்டங்களைக் 
குறிப்பிடும் 
சுட்டுகை 
களுக்குப் 
பொருள் 
கொள்ளுதல் . 


7 (1) குறிக்கப்பட்ட நாளன்று திருப்பூர் மாநகரத்தில் நடைமுறையில் இல்லாத 
சட்டமொன்று குறித்து இந்தச் சட்டத்தினால் செயற்பாடு நீட்டிக்கப்பட்டவாறான மாநகரக் 
காவல் சட்டத்தில் உள்ள சுட்டுகை எதுவும் , மேற்சொன்ன மாநகரம் தொடர்பாக 
மேற்சொன்ன மாநகரத்தில் நடைமுறையில் , நேரிணையான வேறு சட்டம் ஏதேனுமிருப்பின் , 
அதைக் குறிக்கும் ஒரு சுட்டுகையாகப் பொருள் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


(2 ) 1859 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்டக் காவல் சட்டத்திற்கான சுட்டுகை மையச் சட்டம் 
எதுவும் குறிக்கப்பட்ட நாளன்றும் அது முதற்கொண்டும் திருப்பூர் மாநகரத்தில் XXIV /1859. 
நடைமுறையிலுள்ள சட்டம் எதிலும் அந்த மாநகரம் தொடர்பாக மாநகரக் காவல் 
சட்டத்திற்கானச் சுட்டுகை ஒன்றாகப் பொருள் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


நேரிணையான 
சட்டத்தை 
நீக்கம் 
செய்தல் . 


மையச் சட்டம் 
XXIV / 1859. 


8 . குறிக்கப்பட்ட நாளுக்கு உடன் முன்னர் (இதன்பின்பு இந்தப் பிரிவில் மையச் சட்டம் 
எனக் குறிப்பிடப்படுவதான ) 1859 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்டக் காவல் சட்டம் 
உள்ளடங்கலாக திருப்பூர் மாநகரத்தில் பிற சட்டம் எதுவும் இருக்குமானால் அவையும் மற்றும் 
மாநகரச் சட்டத்திற்கு இணையான மையச் சட்டத்தின் 54 - A எனும் பிரிவின்படி அறிவிக்கையின் 
வாயிலாக நீட்டிக்கப்பட்ட மற்றும் மையச் சட்டத்திற்கான இணைப்புப் பட்டியலில் 
குறித்துரைக்கப்பட்ட மாநகரக் காவல் சட்டத்தின் வகைமுறைகளும் என்பதான அத்தகைய 
இணையான சட்டமானது , எந்தப் பொருட்பாடுகளைப் பொறுத்து மாநிலச் சட்டமன்றம் 
மாநிலத்திற்காக சட்டமியற்ற அதிகாரம் பெற்றிருக்கின்றதோ அந்தப் பொருட்பாடுகளைப் 
பொறுத்தவரையில் குறிக்கப்பட்ட நாளன்று திருப்பூர் மாநகரம் தொடர்பாக நீக்கம் 
செய்யப்படுவதாதல் வேண்டும் . 


காப்புகள் . 


9. (1) இணையான சட்டம் எதனின் 8 - ஆம் பிரிவின்படியான நீக்கமானது ,- 


( a ) அத்தகைய சட்டம் எதனின் முந்தைய செயற்பாடு அல்லது அதன்படி செய்யப்பட்ட 
செயல் அல்லது முறையே உள்ளான பாதிப்பு எதனையுமோ ; அல்லது 


(b ) அத்தகைய சட்டம் எதன்படியும் அடைந்த உரிமை , கடப்பாடு அல்லது கடமைப் 
பொறுப்பு எதனையுமோ ; அல்லது 


( c ) அத்தகைய சட்டம் எதற்கும் எதிராக செய்யப்பட்ட குற்றச் செயல் எதனையும் 
பொறுத்த அளவில் , ஏற்க நேரிட்ட தண்டம் , தண்ட இழப்பு அல்லது தண்டனை எதனையுமோ ; 
அல்லது 


( d ) முன் சொன்னவாறான அத்தகைய உரிமை , சிறப்புரிமை , கடப்பாடு , 
கடமைப் பொறுப்பு , தண்டம் , தண்ட இழப்பு அல்லது தண்டனை தொடர்பான புலனாய்வு , சட்ட 
நடைமுறை அல்லது தீர்வழி எதனையும் பாதித்தல் கூடாது ; மற்றும் அத்தகைய புலனாய்வு , 
சட்ட நடைமுறை அல்லது தீர்வழி எதுவும் தொடங்கப்படலாம் , தொடரப்படலாம் அல்லது 
நிறைவேற்றப்படலாம் மற்றும் அத்தகைய தண்டம் , தண்ட இழப்பு , தண்டனை எதுவும் 
மாநகரக் காவல் சட்டம் நீட்டிக்கப்படாமல் இருந்திருந்தாற் போன்றே விதிக்கப்படலாம் . 


(2 ) (1) ஆம் உட்பிரிவின் வகைமுறைகளுக்கு உட்பட்டு அத்தகைய இணையான 
சட்டத்தின்படி செயல்விளைவு கொள்ளும் வகையில் செய்யப்பட்ட நியமனம் அல்லது ஒப்படைவு , 
பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கை , ஆணை , அறிவுரை அல்லது பணிப்புரை , வகுக்கப்பட்ட விதி , 
ஒழுங்குமுறை விதி , படிவம் , துணைவிதி அல்லது திட்டம் , வழங்கப்பட்ட சான்றிதழ் , அனுமதி 
அல்லது உரிமம் அல்லது செய்து முடிக்கப்பட்ட பதிவு எதுவும் உள்ளடங்கலாக செய்யப்பட்ட 
செயல் எதுவும் அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவும் திருப்பூர் மாநகரம் தொடர்பாக 
அதற்கு இணையான மாநகரக் காவல் சட்டத்தின் வகைமுறைகளின்படி 
செய்யப்பட்டிருப்பதாகவோ அல்லது எடுக்கப்பட்டிருப்பதாகவோ கொள்ளப்படுதல் வேண்டும் ; 
மற்றும் அதற்கிணங்கிய வகையில் , நீட்டிக்கப்பட்டவாறான மேற்சொன்ன மாநகரக் காவல் 
சட்டத்தின்படி செய்யப்பட்ட செயல் எதன்படியும் அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதன்படியும் 
மாற்றியமைக்கப்பட்டிருந்தாலன்றி மற்றும் மாற்றியமைக்கப்படும் வரையில் தொடர்ந்து 
நடைமுறையில் இருந்து வருதல் வேண்டும் . 


15 


10 . திருப்பூர் மாநகரத்தில் அதிகாரங்கள் எவற்றையும் செலுத்தி வருவதற்கு அல்லது புதிய அதிகார 
பணிகள் எவற்றையும் ஆற்றிவருவதற்கு , குறிக்கப்பட்ட நாளுக்கு அடுத்து முந்திய தேதியன்று , 

அமைப்புகள் 
தகுதியுடையதாயிருந்த அதிகார அமைப்பு எதற்கும் நடைமுறையிலுள்ள சட்டம் எதிலும் எந்த 

அமைத்துருவாக் 

கப்பட்டிருக்கின்ற 
வடிவம் மூலமாகவோ அல்லது சொற்களின் மூலமாகவோ குறிப்பிடப்படும் சுட்டுகை எதுவும் , விடத்து , 
மேற்சொன்ன மாநகரத்திற்கு நீட்டிக்கப்பட்டவாறான மாநகரக் காவல் சட்டத்தின் மூலமாகவோ அதிகார 
அல்லது அதன்படியாகவோ அல்லது இந்தச் சட்டத்தின்படியாகவோ மேற்சொன்ன மாநகரத்திற்கு 

அமைப்புகளைக் 

குறிப்பிடும் 
நேரிணையான புதிய அதிகார அமைப்பொன்று அமைத்துருவாக்கப் பட்டிருக்கின்றவிடத்து , 

சுட்டுகைக்குப் 
அது அந்தப் புதிய அதிகார அமைப்பைக் குறிப்பிடும் ஒரு சுட்டுகையாக இருந்தாற்போன்று பொருள் 
செயல்விளைவு கொள்ளுதல் வேண்டும் . 

கொள்ளுதல் . 


11 . திருப்பூர் மாநகரத்தில் அப்பகுதிக்குச் செயற்பாடு நீட்டிக்கப்பட்டபடியான மாநகரக் 
காவல் சட்டத்தைப் பொருந்தச் செய்வதற்கு உதவுகின்ற நோக்கத்திற்காக , நீதிமன்றம் எதுவும் 
அல்லது பிற அதிகார அமைப்பு எதுவும் அந்த நீதிமன்றத்தின் அல்லது அந்த அதிகார அமைப்பின் 
முன்பு உள்ள பொருட்பாடு எதற்கும் ஏற்றபடி அதன் சாராம்சத்தைப் பாதிக்காமல் மேற்சொன்ன 
சட்டத்தைத் தழுவிப் பொருந்தச் செய்வதற்குத் தேவையானதாகவோ முறையானதாகவோ 
இருக்கக்கூடிய மாறுதல்களுடன் அதற்குப் பொருள் கொள்ளலாம் . 


மாநகரக் காவல் 
சட்டத்தைப் 
பொருந்தச் 
செய்வதற்கு 
உதவுகின்ற 
நோக்கங்க 
ளுக்காக 
நீதிமன்றங்கள் , 
பிற அதிகார 
அமைப்புகள் 
ஆகியவற்றிற் 
கான 
அதிகாரங்கள் . 


12 (1 ) அரசு , இந்தச் சட்டத்தின் நோக்கங்கள் அனைத்தையும் அல்லது அவற்றில் 
எதையும் நிறைவேற்றுவதற்கான விதிகளைச் செய்யலாம் . 

செய்வதற்கான 

அதிகாரம் . 
( 2 ) இந்தச் சட்டத்தின்படிச் செய்யப்படும் விதிகள் அனைத்தும் தமிழ்நாடு 
அரசிதழில் வெளியிடப்படுதல் வேண்டும் ; மேலும் குறிப்பிட்டதொரு நாளன்று அவை 
நடைமுறைக்கு வருதல் வேண்டும் என வெளிப்படையாகச் சொல்லப்பட்டிருந்தாலன்றி , அவை 
அவ்வாறு வெளியிடப்பட்ட நாளன்றே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

( 3 ) இந்தச் சட்டத்தின்படி பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கைகள் அனைத்தும் , 
குறிப்பிட்டதொரு நாளன்று அவை நடைமுறைக்கு வருதல் வேண்டும் என்று வெளிப்படையாகச் 
சொல்லப்பட்டிருந்தாலன்றி , அவை அவ்வாறு வெளியிடப்படும் நாளன்றே நடைமுறைக்கு வருதல் 
வேண்டும் . 

(4) இந்தச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட விதி அல்லது பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கை 
அல்லது ஆணை ஒவ்வொன்றும் அது செய்யப்பட்ட அல்லது பிறப்பிக்கப்பட்ட பின்னர் , கூடிய 
விரைவில் , சட்டமன்றப் பேரவையின் முன்பு வைக்கப்படுதல் வேண்டும்; மற்றும் அது அவ்வாறு 
வைக்கப்பட்ட கூட்டத் தொடரோ அல்லது அதனை அடுத்துவரும் கூட்டத் தொடரோ 
முடிவடைவதற்கு முன்னர் சட்ட மன்றப் பேரவை அந்த விதியில் , அறிவிக்கையில் அல்லது 
ஆணையில் மாறுதல் எதையும் செய்வதற்கு உடன்படுமானால் அல்லது அந்த விதி 
செய்யப்படுதலோ அல்லது அறிவிக்கை அல்லது ஆணை பிறப்பிக்கப்படுதலோ ஆகாது என்று 
உடன்படுமானால் அந்த விதி அல்லது அறிவிக்கை அல்லது ஆணை அத்தகைய 
மாற்றியமைக்கப்பட்ட வடிவத்தில் மட்டுமே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் அல்லது 
நேர்விற்கேற்ப நடைமுறைக்கு வராது போதல் வேண்டும் . எனினும் அவ்வாறு மாறுதல் செய்வது 
அல்லது நடைமுறைக்கு வராமற்போனது எதுவும் அந்த விதி அல்லது அறிவிக்கை அல்லது 
ஆணையின் கீழ் முன்னதாகச் செய்யப்பட்டுள்ள செயல் ஏதோன்றின் செல்லுந்தன்மைக்கும் 
பாதகமின்றி இருத்தல் வேண்டும் . 

13 . இந்தச் சட்டத்தின்படி திருப்பூர் மாநகரத்திற்குச் செயற்பாடு நீட்டிக்கப்பட்டபடியான இடர்ப்பாடுகளை 
மாநகரச் சட்டத்தின் வகைமுறைகளைச் செயற்படுத்துவதில் இடர்ப்பாடு ஏதேனும் எழுமானால் 

நீக்குவதற்கான 

அதிகாரம் , 
அரசானது தறுவாய் கோருகிறவாறு , ஆணையின் மூலம் அந்த இடர்ப்பாட்டை நீக்குகின்ற 
நோக்கத்திற்காகத் தேவையானதென அதற்குத் தோன்றக் கூடிய எதனையும் செய்யலாம் : 

வரம்புரை - ஆனால் , குறிக்கப்பட்ட நாளிலிருந்து இரண்டாண்டுகள் முடிவடைந்த பின்னர் , 

இந்தப் பிரிவின்படியான ஆணை எதுவும் பிறப்பிக்கப்படுதல் கூடாது . 
தமிழ்நாடு 

14 (1) 2012 - ஆம் ஆண்டு சென்னை மாநகரக் காவல் (திருப்பூர் மாநகரத்திற்குச் நீக்கமும் 
அவசரச்சட்டம் செயற்பாடு நீட்டிப்பு ) அவசரச் சட்டமானது இதன்மூலம் நீக்கம் செய்யப்படுகிறது , 

காப்பும் . 
18 / 2012 . 


16 


(2 ) அவ்வாறு நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றபோதிலும் , மேற்சொன்ன அவசரச் 
சட்டத்தின்படி செய்யப்பட்ட செயல் எதுவுமோ அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவுமோ 
இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளின்படி செய்யப்பட்டுள்ளதாகவோ அல்லது 
எடுக்கப்பட்டுள்ளதாகவோ கொள்ளப்படுதல் வேண்டும் . 


இணைப்புப் பட்டியல் 
( 5 - ஆம் பிரிவைக் காண்க ) 


குறிக்கப்பட்ட நாளுக்கு அடுத்து 
முந்தியவாறு அலுவலரின் 

பதவிப்பெயர் 


அலுவலரானவர் நியமனம் செய்யப்படுவதாகக் 

கொள்ளப்பட வேண்டிய பதவி 


(1) காவல் துறைக் 

கண்காணிப்பாளர் 


காவல்துறை ஆணையர் 


வரம்புரை ஆனால் , குறிக்கப்பட்டநாளுக்குப் 
பின்னர் அரசானது , காவல்துறைத் துணைத் 
தலைவர் படிநிலையிலுள்ள அலுவலர் ஒருவரை 
காவல் துறை ஆணையராக நியமனம் 
செய்யலாம் : 


இரண்டாம் வரம்புரை ! மேலும் , காவல்துறைத் 
துணைத் தலைவர் படிநிலையில்லுள்ளவர் 
காவல் துறை ஆணையரொருவராக நியமனம் 
செய்யப்படுமிடத்து , அரசானது காவல் துறைக் 
கண்காணிப்பாளர் படிநிலையிலுள்ளவரை 
காவல் துறைத் துணை ஆணையரொருவராக 
நியமனம் செய்யலாம் . 


( 2 ) காவல் துறைத் துணைக் 

கண்காணிப்பாளர் 


காவல் துறை உதவி ஆணையர் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ண 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


17 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு 

நவம்பர் திங்கள் 14 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 36 / 2012 . 
1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர் - ஊரமைப்புச் சட்டத்தை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . (1) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர் ஊரமைப்பு (திருத்தச் சட்டம் என குறுந்தலைப்பும் 
வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 
(2 ) இது , 2012 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 16 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 1971- ஆம் ஆண்டு 57 - ஆம் 
தமிழ்நாடு நகர் ஊரமைப்புச் சட்டத்தின் 57 - ஆம் பிரிவில் , (6 ) ஆம் உட்பிரிவானது அந்த பிரிவிற்கான 
உட்பிரிவின் ( a ) எனும் கூறாக மறு - எழுத்திடப் படுதல் வேண்டும் ; மற்றும் அவ்வாறு திருத்தம். 
மறு - எழுத்திடப்பட்ட (a ) எனும் கூறுக்குப் பின்பு, பின்வரும் கூறுகள் சேர்க்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 


தமிழ்நாடு சட்டம் 


35 / 1972 . 


" (b ) 56 - ஆம் பிரிவின்படி அல்லது இந்தப் பிரிவின்படி உரிய திட்ட அதிகார அமைப்பினால் 
சார்வு செய்யப்பட்ட அறிவிப்பிற்கு எதிராக நீதிமன்றம் எதிலிருந்தும் தடையாணை அல்லது 
இடைக்கால உறுத்துக்கட்டளை ஆணை எதனையும் பெற்றதற்குப் பின்னர் , நபரெவரும் 
மேம்பாட்டினைத் தொடருதல் கூடாது . 

(c)(b) எனும் கூறில் குறிப்பிடப்பட்ட தடையாணை அல்லது இடைக்கால உறுத்துக் கட்டளை 
ஆணை எதனையும் பெற்றதற்குப்பின்னர் தொடரப்பட்ட மேம்பாடு எதுவும் , அதிகாரமளிக்கப்படாத 
மேம்பாடாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் , மற்றும் உரிய திட்ட அதிகார அமைப்பானது அத்தகைய 
அதிகாரமளிக்கப்படாத மேம்பாட்டினை அறிவிப்பு ஏதுமின்றி இடித்துத் தள்ளலாம் . 
3 . முதன்மைச் சட்டத்தின் 83 - ஆம் பிரிவில், 

(1) (1) ஆம் உட்பிரிவில், " ஓர் ஆயிரம் ரூபாய் " எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , " ஓர் 
இலட்சம் ரூபாய் ” என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(2) (2) - ஆம் உட்பிரிவில் , " இருபத்தைந்து ரூபாய்க்குக் குறைவாக இல்லாமலும் ஐம்பது 
ரூபாய்க்கு மேற்படாமலும் இருத்தல் வேண்டும் எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , 
" இரண்டாயிரத்து ஐந்நூறு ரூபாய்க்குக் குறைவாக இல்லாமலும் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு 
மேற்படாமலும் இருத்தல் வேண்டும் ” என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


83 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


( 3 ) அதன் கீழ் உள்ள விளக்கத்திற்குப் பின்பு , பின்வரும் உட்பிரிவும் விளக்கமும் 
சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 
" ( 3) . (1),(2 ) ஆகிய உட்பிரிவுகளின் வகைமுறைகளுக்கு ஊறின்றி, நபரெவரும் - 

( a ) 56 - ஆம் பிரிவின் ,(1) ஆம் உட்பிரிவின் , (a) அல்லது (b) அல்லது (C) அல்லது (d ) 
எனும் கூறில் குறித்துரைக்கப்பட்டவாறான நிலம் அல்லது கட்டிடத்தின் மேம்பாடு எதனையும் 
மேற்கொண்டதற்காக 56 - ஆம் பிரிவின் (5 ) - ஆம் உட்பிரிவின்படி குற்ற வழக்கில் 
குற்றவாளியெனத் தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பாராயின் ; அல்லது 

(b) 57 - ஆம் பிரிவின், (1) ஆம் உட்பிரிவின்படி அறிவிப்பு சார்வு செய்யப்பட்டதைத் 
தொடர்ந்து அவருக்காகவோ அல்லது உரிமையாளரின் சார்பாகவோ அல்லது பிற நபர் எவரின் 
சார்பாகவோ நிலம் அல்லது கட்டிடத்தின் மேம்பாட்டைத் தொடர்ந்து மேற்கொள்வாராயின் , 

அவர் குற்றவாளியெனத் தீர்ப்பளிக்கப்பட்டதன் பேரில் , மூன்று மாதங்களுக்குக் குறையாத 
மற்றும் மூன்று ஆண்டுகளுக்கு மேற்படாததொரு கால அளவிற்குச் சிறைத்தண்டனையும் 
ஐம்பதாயிரம் ரூபாய்க்குக் குறையாத மற்றும் ஓர் இலட்சம் ரூபாய்க்கு மேற்படாததொரு 
தண்டத்தொகையும் சேர்த்து விதித்துத் தண்டிக்கப்படத்தக்கவராவார் . 


18 


3 


. 


விளக்கம் .- இந்தச் சட்டத்தின் மற்றும் 84 , 85 , 86 ஆகிய பிரிவுகளின் நோக்கத்திற்காக 
நபரெவரும் " என்னும் சொல்லானது , நில உரிமையாளர் , பொது அதிகாரப் பத்திரத்தைக் 
கொண்டிருப்பவர் , கட்டிடம் கட்டுபவர் , கட்டிட வணிகர் , கட்டிடக் கலை நிபுணர் , உரிமம் 
வழங்கப்பட்ட நில அளவையர் ஆகியோரைக் கூட்டாகவும் தனித்தனியாகவும் குறிக்கும் மற்றும் 

உள்ளடக்கும் . 
84 - ஆம் 

4 . முதன்மைச் சட்டத்தின் 84 - ஆம் பிரிவில் , 
பிரிவிற்கான 
திருத்தம் . 

" ஐம்பது ரூபாய்க்குக் குறையாமலும் ஓர் ஆயிரம் ரூபாய்க்கு மேற்படாமலும் இருத்தல் 
வேண்டும் " எனும் சொற்றொடருக்குப் பதிலாக " ஐந்தாயிரம் ரூபாய்க்குக் குறையாமலும் ஓர் 
இலட்சம் ரூபாய்க்கு மேற்படாமலும் இருத்தல் வேண்டும் " என்னும் சொற்றொடரானது 

அமைக்கப்படுதல் வேண்டும் . 
85 - ஆம் 

5 . முதன்மைச் சட்டத்தின் 85 - ஆம் பிரிவில் , (2) ஆம் உட்பிரிவில் , (b ) எனும் கூறுக்குப் 
பிரிவிற்கான பதிலாக , பின்வரும் கூறானது அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 
திருத்தம் . 

" (b ) அத்தகைய நபர், (a) எனும் கூறின் வகைமுறைகளுக்கு ஊறின்றி - 

(1) இரண்டாயிரத்து ஐந்நூறு ரூபாய்க்குக் குறையாத மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு 
மேற்படாத தண்டத் தொகையும் ; 

(i ) தொடர்ந்து தவறிழைக்கும் நேர்வில் , அத்தகைய தவறு தொடர்ந்து செய்யப்படும் 
அந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஐந்நூறு ரூபாய்க்குக் குறையாத மற்றும் பத்தாயிரம் ரூபாய்க்கு 

மேற்படாத தண்டத்தொகையும் விதித்துத் தண்டிக்கப்படத் தக்கவராவார் . 
86 - ஆம் 

6 . முதன்மைச் சட்டத்தின் 86 - ஆம் பிரிவில் (a),(b ) ஆகிய கூறுகளுக்குப் பதிலாக , பின்வரும் 
பிரிவிற்கான கூறுகள் அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 
திருத்தம் . 

(a ) முதல் குற்றச்செயலுக்கு ஐந்நூறு ரூபாய்க்குக் குறையாத மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு 
மேற்படாத தண்டத்தொகையும் , மற்றும் 

( b ) இரண்டாவது அல்லது அதற்கடுத்ததாகச் செய்யும் குற்றச்செயல் எதற்கும் 
இரண்டாயிரம் ரூபாய்க்குக் குறையாத மற்றும் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேற்படாத தண்டத் 

தொகையும் . " 
88 - ஆம் 

7 . முதன்மைச் சட்டத்தின் 88 - ஆம் பிரிவில் ,(2) ஆம் உட்பிரிவில் , 
பிரிவிற்கான 
திருத்தம் . 

(1) () எனும் இனத்தில் , " ஐந்நூறு ரூபாய் ” எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , " ஐம்பதாயிரம் 
ரூபாய் ” என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 

(2 ) ( ii) எனும் இனத்தில் , " இருபத்தைந்து ரூபாய் " எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , 

" இரண்டாயிரத்து ஐந்நூறு ரூபாய் " என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 
89 - ஆம் 

8 . முதன்மைச் சட்டத்தின் 89 - ஆம் பிரிவில் , (1 ) ஆம் உட்பிரிவில் , " குற்றச்செயல் 
பிரிவிற்கான இழைக்கப்பட்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்ளாக " என்னும் சொற்றொடரானது 
திருத்தம் . விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 
113 - C - எனும் 

9 . முதன்மைச் சட்டத்தின் 113 - B எனும் பிரிவிற்குப் பின்னர் , பின்வரும் பிரிவானது 
புதிய 

புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 
பிரிவைப் 
புகுத்துதல் 

" 113 - C . குறித்தசில கட்டிடங்களின் மேம்பாட்டைப் பொறுத்த அளவிலான விலக்களிப்பு .-- 


இந்தச் சட்டத்தில் அல்லது அப்போதைக்கு நடைமுறையில் இருந்து வரும் பிற சட்டம் 
எதிலும் என்ன அடங்கியிருந்த போதிலும் , அரசானது , அந்தப் பரப்பிடத்தின் 
சூழ்நிலையியலையும் சுற்றுச் சூழலையும் கருத்திற்கொண்டும் மற்றும் பொது மக்கள் நலன் 
கருதியும் , உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் பொருட்டும் பொது மக்களுக்கு ஏற்படும் 
வசதியின்மையைக் குறைப்பதன் பொருட்டும் மற்றும் அந்தப் பரப்பிடத்தில் பொது மக்களின் 
பாதுகாப்புக்கு உறுதியளிக்கும் பொருட்டும் , 2007 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 1 - ஆம் 
நாளன்று அல்லது அதற்கு முன்னர் மேம்படுத்தப்பட்ட கட்டிடம் அல்லது கட்டிடங்களின் வகை 
எதனையும் , ஆணையின் வாயிலாக , இந்தச் சட்டத்தின் அல்லது அதன்படிச் செய்யப்பட்ட விதி 
அல்லது ஒழுங்குமுறை விதி எதனின் வகைமுறைகள் அனைத்திலிருந்தும் அல்லது அவற்றில் 
ஏதொன்றிலிருந்தும் , இதுகுறித்துச் செய்யப்பட்ட வழிகாட்டு நெறிகளுக்குட்பட்டு , அந்த 
நிலத்தின் வழிகாட்டு மதிப்பின் மூன்று மடங்குக்கு மேற்படாத அளவில் 


19 


வகுத்துரைக்கப்படக்கூடியவாறான அத்தகைய தொகையை வசூலிப்பதன் மூலம் 
விலக்களிப்புச் செய்யலாம் . வேறுபட்ட திட்டமிடுதல் அளவுகோல்களுக்காகவும் திட்டப் 
பரப்பிடத்தின் வேறுபட்ட பகுதிகளுக்காகவும் வேறுபட்ட வீதங்கள் வகுத்துரைக்கப்படலாம் . 


10 . முதன்மைச் சட்டத்திற்கான I- ஆம் இணைப்புப் பட்டியலுக்குப் பதிலாக , பின்வரும் 
இணைப்புப்பட்டியலானது அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


| - ஆம் 
இணைப்புப் 
பட்டியலுக்குப் 
பதிலாக 
அமைத்தல் . 


I - ஆம் இணைப்புப்பட்டியல் . 
( 83 - ஆம் பிரிவைக் காண்க ) 


பிரிவு 


பொருள் 


தண்டத்தொகை 


உட்பிரிவு 
அல்லது கூறு 


( 4 ) 
ரூபாய். 


மேம்பாட்டுத் திட்டத்திற்கு இணங்கிய 

7 ,500 
வகையில் நிலத்தைப் பயன்படுத்த 
மற்றும் மேம்படுத்தத் தவறுதல் . 
அனுமதியின்றி கட்டிடத்தை எழுப்புதல் 10 , 000 
அல்லது நிலத்தின் பயன்பாட்டை 
மாற்றுதல் 
அனுமதிக்காக விண்ணப்பிக்க மற்றும் 5 ,000 
அனுமதி பெறத் தவறுதல் . 
அதிகாரமளிக்கப்படாத மேம்பாட்டை 

5 , 000 
அகற்றக் கோருவதற்கான அதிகாரம் . 
அதிகாரமளிக்கப்படாத மேம்பாட்டினை 5 ,000 
நிறுத்துவதற்கான அதிகாரம் . 
மேம்பாட்டுக் கட்டணங்களைச் 

10 ,000 
செலுத்துவதற்கு இணங்கத் தவறுதல் . 
அரசுப் பணியாளர்களால் அல்லது திட்ட 10 , 000 
அதிகார அமைப்புகளின் பணியாளர்களால் 
நுழைவதற்கான அதிகாரம் செலுத்தப் 

படுவதற்குத் தடை செய்தல் . 
தமிழ்நாடு 

11 . (1) 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர் ஊரமைப்புத் (திருத்த ) அவசரச் சட்டமானது இதன் நீக்கமும் 
அவசரச் சட்டம் | மூலம் நீக்கம் செய்யப்படுகிறது . 

காப்பும் . 
6 / 2012 . 

( 2) அவ்வாறு நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் , மேற்சொன்ன அவசரச் சட்டத்தினால் 
திருத்தப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட செயல் எதுவுமோ , அல்லது 
எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவுமோ, இந்தச் சட்டத்தினால் திருத்தப்பட்டவாறான முதன்மைச் 
சட்டத்தின்படி செய்யப்பட்டதாகவோ அல்லது எடுக்கப்பட்டதாகவோ கொள்ளப்படுதல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


(தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை. 


21 ) 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு 

நவம்பர் திங்கள் 14 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 37 /2012 . 


1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டத்தை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 
1 .(1 ) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் ( மூன்றாம் குறுந்தலைப்பும் 

தொடக்கமும் . 
திருத்தச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

(2 ) இது , 2012 - ஆம் ஆண்டு ஆகஸ்டு திங்கள் 3 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக்குறிப்பிடப்படுவதான ) 1983 - ஆம் ஆண்டு 21 - ஆம் 
தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டத்தின் , 21ஆம் பிரிவில் , (2 ) - ஆம் உட்பிரிவில் , (i) எனும் பிரிவிற்கான 
கூறில் , 

திருத்தம் . 


தமிழ்நாடு 

சட்டம் 
30/ 1983 . 


( a ) " குழுமத்தினால் " எனும் சொற்றொடருக்குப்பின்பு , அல்லது குழுமம் 
இல்லாதவிடத்து பொதுக்குழுவினால் " என்னும் சொற்றொடரானது புகுத்தப்படுதல் 
வேண்டும் ; 


தமிழ்நாடு 

அவசரச் 
சட்டம் 
14/ 2012 . 


(b ) முதலாம் வரம்புரையில் , " குழுமம் " எனும் சொல்லுக்குப்பின்பு அது வருகிற இரண்டு 
இடங்களில் , " அல்லது நேர்விற்கேற்ப பொதுக்குழு " என்னும் சொற்றொடரானது புகுத்தப்படுதல் 
வேண்டும் ; 

( c ) இரண்டாம் வரம்புரையில் , “ குழுமம் " எனும் சொல்லுக்குப்பின்பு " அல்லது நேர்விற்கேற்ப 
பொதுக்குழு " என்னும் சொற்றொடரானது புகுத்தப்படுதல் வேண்டும் ; 
3 . ( 1 ) 2012- ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் ( மூன்றாம் திருத்த ) அவசரச் நீக்கமும் 

காப்பும் . 
சட்டமானது இதன் மூலம் நீக்கம் செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றபோதிலும் , மேற்சொன்ன அவசரச் 
சட்டத்தினால் திருத்தப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட செயல் எதுவுமோ 
அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவுமோ , இந்தச் சட்டத்தினால் திருத்தப்பட்டவாறான 
முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்டதாகவோ அல்லது எடுக்கப்பட்டதாகவோ 
கொள்ளப்படுதல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


(தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


23 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு 

நவம்பர் திங்கள் 14 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 38/ 2012 .) 
1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தை 

மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


என 


இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப்பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . (1) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (நான்காம் குறுந்தலைப்பும் 
திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


(2) இது , 2012 - ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 6 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு 

சட்டம் 
30 /1983 . 


2 . 1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டத்தின் 33 - ஆம் பிரிவிற்குப் 33 - A- எனும் 
பின்பு, பின்வரும் பிரிவானது புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

புதிய பிரிவு 

புகுத்தப்படுதல் . 
33 - A . தமிழ்நாடு மாநிலக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கான தேர்தல் 
ஆணையம் . - (1 ) கூட்டுறவுச் சங்கம் ஒன்றின் தேர்தல்கள் அனைத்திற்குமான வாக்காளர் 
பட்டியல்களை தயாரிப்பதை மற்றும் தேர்தல்கள் அனைத்தையும் நடத்துவதைக் கண்காணிப்பு 
செய்வதும் , அதற்கான பணிப்புரை வழங்குவதும் அவற்றைக் கட்டுப்பாடு செய்வதும் , தமிழ்நாடு 
மாநிலக் கூட்டுறவுச் சங்கங்களின் தேர்தல் ஆணையர் ஒருவரை உள்ளடக்கிய தமிழ்நாடு 
மாநிலக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கான தேர்தல் ஆணையத்திடம் உற்றடைதல் வேண்டும் . 


(2 ) தமிழ்நாடு மாநிலக் கூட்டுறவுச் சங்கங்களின் தேர்தல் ஆணையரானவர் , 
அரசால் நியமனம் செய்யப்படுதல் வேண்டும் . 


( 3) நபரெவரும் , அரசுச் செயலாளர் படிநிலைக்குக் குறையாத அரசு அலுவலராக 
இருக்கின்றவராக அல்லது இருந்து வருகின்றவராக இருந்தாலன்றி , அவர் தமிழ்நாடு மாநிலக் 
கூட்டுறவுச் சங்கங்களின் தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்படுவதற்குத் 
தகுதியுடையவராதல் கூடாது . 


( 4) தமிழ்நாடு மாநிலக் கூட்டுறவுச் சங்கங்களின் தேர்தல் ஆணையரானவர் , தாம் 
பதவியேற்ற நாளிலிருந்து ஐந்து ஆண்டுகளைக் கொண்டதொரு கால அளவுக்குப் பதவி 
வகித்தல் வேண்டும் . 


வரம்புரை: ஆனால் , தமிழ்நாடு மாநிலக் கூட்டுறவுச் சங்கங்களின் தேர்தல் ஆணையராக 
நியமனம் செய்யப்படும் நபரொருவர் , தன்னுடைய பதவிக்காலத்தின்போது தமது 
அறுபத்தைந்தாவது வயதை நிறைவெய்துவாராயின் , அவர்தம் பதவியிலிருந்து ஓய்வு பெறுதல் 
வேண்டும் . 


( 5 ) (3 ) - ஆம் உட்பிரிவின் வகைமுறைக்கு உட்பட்டு , தமிழ்நாடு மாநிலக் 
கூட்டுறவுச் சங்கங்களின் தேர்தல் ஆணையருக்கான பணி நிபந்தனைகள் 
வகுத்துரைக்கப்படக்கூடியவாறானதாக இருத்தல் வேண்டும் . 


(6 ) அரசானது , (1) - ஆம் உட்பிரிவின்படி தமிழ்நாடு மாநிலக் கூட்டுறவுச் 
சங்கங்களுக்கான தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்படும் அலுவற்பணிகளை ஆற்றுவதற்காக , 
தமிழ்நாடு மாநிலக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கான தேர்தல் ஆணையத்திற்குத் 
தேவைப்படக்கூடியவாறான அத்தகைய பணியாளர்கள் இருப்பதற்கு ஆவன செய்யலாம் . 


24 


நீக்கமும் காப்பும் 


3 . (1) 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (நான்காம் திருத்த ) தமிழ்நாடு 
அவசரச் சட்டமானது இதன் மூலம் நீக்கம் செய்யப்படுகிறது . 

அவசரச் 

சட்டம் 
(2 ) அவ்வாறு நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றபோதிலும் , மேற்சொன்ன அவசரச் 

17 / 2012 . 
சட்டத்தினால் திருத்தப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட செயல் எதுவுமோ, 
அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவுமோ , இந்தச் சட்டத்தினால் திருத்தப்பட்டவாறான 
முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்டதாகவோ அல்லது எடுக்கப்பட்டதாகவோ கொள்ளப்படுதல் 
வேண்டும் . 


( ஆளுநரின் ஆணைப்படி) 


ண 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


